








முன்னுரை 


“வள்ளுவர்‌ தமிழ்‌ வாசகம்‌?? என்னும்‌ பெயர்‌ கொண்ட 
இப்பாட நூல்‌ வரிசை, அரசியலாரின்‌ பாட வியலுக்கு ஏற்ப 
எழுதப்பட்டுள்ளது. மாணவருலகம்‌ மகிழ்ந்து போற்றும்‌ 
வண்ணம்‌ ஓவியங்களும்‌ பாடங்களும்‌ இந்நூலில்‌ இடம்‌ பெற்‌ 
றுள்ளன. கலைச்செல்வம்‌ கவினுற விளங்கும்‌ இநீநூல்‌ 
வரிசை, பல்லாண்டு மாணவர்க்குக்‌ கற்பித்து வந்த பயிற்சி 
யால்‌ உருவானது. மாணவரது பொது அறிவை வளர்த்‌ 
தற்கு இன்றியமையாததாய்‌ இருப்பது உரைநடை. இந்த. 
நோக்கத்தினை அடிப்படையாகக்‌ கொண்டே வரையப்‌ 
பட்டுள்ள இத்‌ தொடர்‌ நூல்களில்‌_பாட வியலுக்கேற்பப்‌ 
பலவகைப்‌ பாடங்கள்‌, பாடக்‌ கேள்விகள்‌, பயி ற்சிகள்‌, அரும்‌ 
பதங்கள்‌ ஆகியன்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. இவை மாணவர்‌ 
களது சொற்களஞ்சியத்தைப்‌ பெருக்கும்‌ தன்மை. வாய்ந்தன. 


செய்யுள்‌ கலை நலம்‌ அமைந்தது? மாணவரது கருத்தை. 
ஈர்ப்பது; இயற்கை 'எழிலைத்‌ தெரிவித்து இன்பம்‌ பயப்பது. 
கவியின்‌ கருத்தை யறிந்து, .கவி நலம்‌ காணக்‌ கற்பிக்கப்படு 
மாயின்‌, அது கல்லா மக்களின்‌ உள்ளத்தையும்‌ கவினுறப்‌ 
பிணிக்கும்‌. இக்கருத்தை மேற்கொண்டே கற்பிக்கத்‌ தக்க. 
செய்யுள்கள்‌ பாடங்களாகத்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. 

ரீ 

ஒவ்வொரு பாடத்திற்கும்‌ இறுதியில்‌ விதி வருமுறையில்‌ 
இலக்கணப்‌ பாடங்கள்‌, அதற்குப்‌ பின்‌ பயிற்சிகள்‌ ஆகியன 
தரப்பட்டுள்ளன. 

ஆசிரியர்களும்‌ கல்வித்‌ துறை யினரும்‌ இந்நூல்‌ 
வரிசையை மாணவர்க்குப்‌ பயன்படச்‌ செய்து எம்மை ஊக்கு. 
விக்குமாறு வேண்டிக்‌ கொள்கின்றனம்‌. 


ஈரோடு ்‌ 


1510-56 றா ல 














8 
சென்றார்‌; . அவர்களுக்கு ஆவன செய்து தன்‌ 
கடமையை முடித்தார்‌. நண்பனைக்‌ காணத்‌ தீ 
நடுவில்‌ குதித்து உயிர்‌ நீத்தார்‌. ்‌ 


கபிலர்‌ தம்மைப்‌ புரந்த புரவலனுக்குத்‌ தம்‌ 
கடமையைக்‌ குூறைவறச்‌ செய்தார்‌ என்றே கூற 
வேண்டும்‌. இங்ஙனம்‌ நன்றியறிவு பெற்ற நாவ 
லன நண்பனாகப்‌ பெற்ற பாரியின்‌ திறம்‌ வியத்தற்‌ 
குரியதே யாகும்‌. ப 


புலவர்களைப்‌ போற்றிய புரவலர்களுள்‌ சிறந்த 
மற்றொருவன்‌ குமணன்‌ ஆவான்‌. குமணன்‌ கொங்கு 
நாட்டிலுள்ள முதிரமலைப்‌ பகுதியை ஆண்டவன்‌. 
இது இப்பொழுது குதிரைமலை என்று வழங்கப்படு 
கின்றது; கோவை மாவட்டத்தில்‌ உடுமலைப்‌ பேட்‌ 
டைக்கருகே உள்ளது. இவன்‌ தன்னை நாடிவரும்‌ 
புலவர்களுக்கு வேண்டியவற்றை வேண்டிய வண்‌ 
ணம்‌ விருப்போடு கொடுத்து மகிழ்ந்தான்‌. 


குமணன்‌ பெருந்தலைச்‌ சாத்தனார்‌, பெருஞ்‌ சித்தி 
ரனார்‌ என்ற புலவர்களை ஆதரித்தவன்‌. அவன்‌ ஒரு 
சமயம்‌ அவனது இளவல்‌ இளங்குமணனால்‌ நாடு 
கடத்தப்பட்‌ டிருந்தான்‌. அதனையறியாத பெருந்‌ 
தலைச்‌ சாத்தனார்‌ தம்‌ வறுமையை எடுத்துக்‌ கூறிப்‌ 
பொருள்‌ பெற அவனிடம்‌ சென்றார்‌; நாட்டில்‌ நடந்‌ 
ததை அறிந்தார்‌. காட்டிற்குக்‌ கடுகிச்‌ சென்று 
குமணனைக்‌ கண்டு தம்‌ வறுமையை ஓர்‌ அழகிய 
செய்யுளில்‌ அமைத்துக்‌ கூறினார்‌. குமணன்‌ செய்வ 
தறியாது சிறிது பொழுது திகைத்தான்‌. தன்‌ 
தலையைக்‌ கொண்டு வருவோர்க்குப்‌ பெரும்பொருள்‌ 





ம: ] 


பொருளையே ஏற்பார்‌. பொருள்‌ ஒன்றனையே பெரி 
தெனக்‌ கருதார்‌. அவர்‌ ஒருகால்‌ இளவெளிமான்‌ 
என்பானிடம்‌ சென்றார்‌. அவன்‌ பெருஞ்சித்திரனாரது 
தகுதியைஅறிந்திலன்‌.சிறிது பொருள்‌ தநீதான்‌. அத 
னைப்பெருது விரைந்து குமணனிடம்‌ சென்றார்‌. அவ 
னிடம்‌ தம்‌ வறுமை நிலையை உள்ளது உள்ளவாறு 
விளக்கிக்‌ கூறினார்‌... குமணன்‌ புலவரது தகுதியை 
நன்கு அறிந்தவன்‌. பல்வகைச்‌ செல்வங்களையும்‌ 
நல்கினான்‌. அவற்றுடன்‌ அவர்‌ ஏறிச்‌ செல்ல,ஆண்‌ 
யானை ஒன்றையும்‌ அளித்தான்‌. பெருஞ்சித்திர 
னார்‌ அவற்றைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. புலவரது 
நிலையநியாத இளவெளிமான்‌ நாட்டு வழியே சென்‌ 
றார்‌. அங்குத்‌ தாம்‌ ஏறிவந்த பகட்டினை அவனது 
காவல்‌ மரத்தில்‌ கட்டினார்‌. “இது யான்‌ உனக்குத்‌ 
தந்த பரிசில்‌? என்று இளவெளிமானை நோக்கிக்‌ 
கூறி, பெருமிதத்தோடு அவ்விடம்‌ விட்டகன்றார்‌. 
இளவெளிமான்‌ வெட்கித்‌ தலை குனிந்தான்‌. 


சங்க காலத்திற்குப்‌ பின்னும்‌ நம்‌ நாட்டில்‌ பல 
புரவலர்கள்‌ இருந்து வந்துள்ளனர்‌. அத்தகை 
யோரில்‌ ஒருவர்‌ கம்பரை ஆதரித்த சடையப்ப 
வள்ளலாவர்‌. 


சடையப்ப வள்ளல்‌ திருவெண்ணெய்‌ நல்லூர்‌ 
என்னும்‌ ஊரில்‌ பிறந்தவர்‌. வேளாள ர்‌ 
குலம்‌ இவரால்‌ புகழ்பெற்றது. இவர்‌ இல்லையென்‌ 
றிரப்‌ போர்க்கு இல்லையென்னாத இதயம்‌ பெற்றவர்‌. 
தம்மை இரந்து பொருள்‌ பெற்றுச்‌ சென்ற இரவலர்‌ 
பிறரிடம்‌ சென்றிரக்காத வண்ணம்‌ பெருஞ்செல்வம்‌ 






























































27 


டைக்‌ கரங்களால்‌ ஆதரித்தணைக்கும்‌ பேறு 
பெறவில்லையே 1 நீரே என்னை ஈன்ற தாய்‌. உம்‌ 
மைச்‌ சோதித்த என்னை மன்னிப்பீரா ? (முழநீ 
தாளிட்டு வணங்கினான்‌) ப 
மொ க 


இ 


| 


௫ 
2 


2௮ 


வ 


29) 
ட | 
சு! 


| 
| 





கன்னன்‌ தாயாகிய குந்தியை வணங்கல்‌ 


குந்தி :--கேன்னனைக்‌ கட்டியணைத்து உச்சி மோந்து 
பெருமூச்சு விட்டு) உன்ன அன்றே பரிந்து 
வளர்த்து எடுக்கப்‌ பாக்கியம்செய்யவில்லை. இப்‌ 
பொழுதுதான்‌ என்ன 8? பெற்றவள்‌ நானிருக்‌ 
கிறேன்‌. இனியேனும்‌ உன்னுடன்‌ இருந்து 
உற்றதைச்‌ செய்ய விரும்புகிறேன்‌. என்னு 
டன்‌ வந்து விடு. நாம்‌ பாண்டவரிடம்‌ செல்‌ 
வோம்‌. 

கன்னன்‌ :--தாயே 17 அது தகுமா 1 அங்ஙனம்‌ செய்‌ 
தால்‌ உலகம்‌ என்ன சொல்லும்‌ 1 என்‌ தம்பிய 
ராகிய பாண்டவர்தான்‌ என்ன நினைப்பார்கள்‌? 
முடியாது; அப்படிச்‌ செய்தல்‌ தகாது. 




















7. நீராவி கண்ட வரலாறு 


உலகம்‌. சுருங்கிக்‌ கொண்டே வருகிறது. இதன்‌ 
பொருளென்ன 2? க௫கிச்‌ செல்லும்‌ ஊர்திகளற்ற: 
காலத்தில்‌ உலகம்‌ பெரிதாயிருந்தது. உலகின்‌ ஒரு 
முனையிலிருந்து மற்றொரு முனைக்குச்‌ செல்லுவது: 
இப்போது மிக எளிது. இன்று உண்டிக்குப்பின்‌ 
உறங்கும்‌ நேரத்திற்குள்‌, ஓர்‌ இடத்திலிருந்து மற்‌ 
றொரு தொலை யிடத்திற்குச்‌ செல்லத்தக்க அளவு 
உலகம்‌ சுருங்கியுள்ளது. இத்தகைய விரைந்து செல்‌ 
லும்‌ ஊர்திகள்‌, அறிஞர்கள்‌ பலரால்‌ படிப்படி யாகத்‌. 
தோற்றுவிக்கப்பட்டனவே யாகும்‌. இச்‌ சீரிய சான்‌ 
றோர்களுள்‌ ஒருவர்‌ நீராவியைக்‌ கண்டு பிடித்தார்‌. 
அவர்‌ இதனைக்‌ கண்டதெங்ஙனம்‌ என்பை குக்‌ காண 
லாம்‌. 

சற்றேறத்தாழ; இருநூறு ஆண்டுகட்கு மூன்‌ 
ஐரோப்பாக்‌ கண்டத்தில்‌ ஸ்காட்லந்து நாட்டில்‌ 
கிரீநாக்‌ என்னும்‌ நகரில்‌ ஓர்‌ எளிய குடும்பத்தில்‌ 
ஜேம்ஸ்‌ வாட்‌ என்பவர்‌ பிறந்தார்‌. பன்னிரண்டாவது 
வயதில்‌ இவர்‌ நீராவியின்‌ வல்லமையை உணர்ந்து 
உலகினுக்கு உணர்த்தினார்‌. இவர்‌ சிறந்த கல்வி 
யறிவு பெற்றவரல்லர்‌. விவிலியநாலும்‌, இசை நூலும்‌ 
இவர்‌ கண்ட இனிய நூல்கள்‌ ஆயினும்‌ நுண்ணிய 
அறிவைப்‌ பெரிதும்‌ பெற்றவர்‌. இவரைஇவரது தாய்‌ 
“வீண்பொழுது கழிக்கும்‌ வீணன்‌” என்று எண்ணிப்‌ 
பிறரிடம்‌ தம்‌ ஆற்றாமையை எடுத்துரைப்பதுண்டு.. 

ஒரு நாள்‌ கடுங்குளிர்‌. ஜேம்ஸ்‌ வாட்டின்‌ தாய்‌ 
கதவுகளையும்‌ பலகணிகளையும்‌ இழுத்து மூடினாள்‌. 
வீட்டிற்குள்‌ விறகையடுக்கித்‌ தீ மூட்டம்‌ ஒன்றை 





17 


தெரியாது மறைவதையும்‌ கண்டு ஏதோ கனவில்‌ 
ஆழ்ந்தார்‌ ஜேம்ஸ்‌ வாட்‌. சிற்சில வேஃாகளில்‌ 
கெண்டியின்‌ மூடி அந்த நீராவி. மேலே 
கிளம்புவதையும்‌ கண்டார்‌. இநீநீராவியைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ முறைகள்‌ எவை யென ஆஆராயலானார்‌. 
அடி மேல்‌ அடிவைக்க அம்மியும்‌ நகரும்‌ என்பர்‌. 
ஜேம்ஸ்‌ வாட்‌ தம்‌ இளமையிலிருந்து விடா முயற்சியு 
டன்‌ நீராவியைக்கொண்டு பல இயந்திரங்களை இயங் 





நீராவியைக்‌ கவனித்தல்‌ ஜேம்ஸ்‌ வாட்‌ 

கச்‌ செய்தார்‌. இயங்கும்‌ பொறிகளின்‌ உதவியால்‌ 
பற்பல தொழில்களைப்‌ பண்படச்‌ செய்யலாம்‌ என்‌ 
பதை உலகுக்கு எடுத்துக்‌ காட்டினார்‌. இவர்‌ புகழ்‌ 
உலகெங்கும்‌ பரவியது. உலகம்‌ உய்ய உறுதுணையாக 
இருந்த நம்‌ ஜேம்ஸ்‌ வாட்‌ அரசாங்கத்தாரால்‌ போற்‌ 
றப்பட்டார்‌. ப 

இங்ஙனம்‌ கண்டுபிடிக்கப்பட்ட நீராவி ஆற்‌ 
றும்‌ தொண்டுக்கு அளவில்லை. அது பழைய 











€. சுகர்லாபம்‌ 

பஞ்சதந்திரங்களுள்‌ ஒன்று சுகிர்‌ லாபம்‌ என்பது. 
பஞ்ச தந்திரங்களாவன-மித்திரபேதம்‌, சுகிர்‌ லாபம்‌, 
சந்திவிக்ரகம்‌, அர்த்தநாசம்‌, அசம்பிரேட்சிய காரித்‌ 
துவம்‌ என்பன. மித்திரபேதம்‌ என்பது நட்பினைப்‌ 
பிரித்தல்‌.  சுகிர்லாபம்‌ என்பது நட்பினைப்‌ 
பெறுதல்‌. சந்திவிக்ரகம்‌ என்பது அடுத்துக்‌ கெடுத்‌ 
தல்‌. அர்த்த நாசம்‌ என்பது பெற்றதை இழத்தல்‌. 
அசம்பிரேட்சியகாரித்துவம்‌ என்பது ஆராயாது 
'செய்தல்‌. 

அறிவாளிகளான நண்பர்கள்‌ தங்களிடம்‌ செல்‌ 
வம்‌ முதலியன இல்லையானாலும்‌ சமயம்‌ வரும்போது 
ஒருவரை ஒருவர்‌ காப்பாற்றுவர்‌. இதனை விளக்கு 
வதே காகம்‌, எலி, ஆமை, மான்‌ ஆகியவற்றின்‌ 
கதையாகும்‌. இது சோமசன்மா என்பவர்‌ அரசரின்‌ 
மக்களுக்குக்‌ கூறிய சுகிர்லாபம்‌ என்னும்‌ இரண்‌ 
டாம்‌ தந்திரமாகும்‌. 

ஒரு பெரிய வன்னிமரத்தில்‌ இலகுபதன்‌ என்‌. 
னும்‌ காகம்‌ வசித்து வந்தது. அம்மரத்தின்‌ கீழ்‌ 
ஒரு வேடன்‌ தானியங்களை இறைத்து வலை யொன்‌ 
றைக்‌ கட்டினான்‌. அப்போது சித்திரக்‌ கிரீவன்‌ என்‌ 
னும்‌ புறாவரசு தன்‌ பரிவாரத்தோடு அம்மரத்தில்‌ 
வந்திறங்கியது. அதனது பரிவாரங்கள்‌ அங்கே 
சிதறிக்‌ கிடக்கும்‌ தானியங்ககா உண்ண 
லாம்‌ . எனக்‌ கூறின. சித்திரக்கிரீவன்‌ *ஆள்‌ நட 
மாட்ட மற்ற இக்காட்டில்‌ தானியம்‌ வரும்‌ வழி 
ஒன்று மில்லை. இது ஏதேனும்‌ சூழ்ச்சியாக இருக்‌ 
கும்‌” என்று கூறிற்று. அதனைக்‌ கேட்காமல்‌ புருக்கள்‌, - 


52 


பறந்து சென்று வலையி லகப்பட்டுக்‌ கொண்டன. 
உடனே தன்‌ பரிவாரத்தை விட்டுப்‌ பிரிய மனமபில்‌ 
லாத அவ்வரச பறவையும்‌ வலையில்‌ அகப்பட்டுக்‌. 
கொண்டது. பிறகு சித்திரக்கிரீவன்‌ ஆணைப்படி 
அவை வலையோடு கூட மேலெழும்பிப்‌ பறந்தன.. 
அவை நெடுந்தூரம்‌ சென்று இரணியகன்‌ என்ற 
எலியின்‌ வளையினருகே இறங்கின. புறாவரசு கூப்‌ 
பிட எலி வந்து அப்பறவைகள்‌ அகப்பட்ட வலை 
யைப்‌ பல்லினாற்கடித்து அவற்றை விடுவித்தது... 


இலகுபதன்‌ புறாக்களைப்‌ பின்‌ தொடர்ந்து வந்‌: 
தது. அதனால்‌ அது வியப்பெய்தியது. புருக்கள்‌ 
பறந்து சென்ற பின்‌ இரணியகனை நோக்கி “நானும்‌ 
உன்‌ நட்பை விரும்புகிறேன்‌. என்னை ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌: என்று மன்றாடியது. இரணியகன்‌, “உனக்‌ 
கும்‌ எனக்கும்‌ நட்பு ஏற்படுவது தகுதியன்று. அது: 
கூடா நட்பாகும்‌” என்று பல அறங்களை எடுத்துக்‌. 
கூறியது. இலகுபதன்‌ தன்னைக்‌ கண்டஞ்சிய சுண்‌ 
டெலிக்கு உறுதிமொழி கொடுத்தது. மேலும்‌ 
“நான்‌ உன்னுடன்‌ நட்பாயிருந்தால்‌ கூன்‌ 
உயிர்வாழ்வேன்‌. இல்லையேல்‌ பட்டினியிருந்து 
சாவேன்‌?” என்று சூளுரைத்தது. காகத்தின்‌ உள்‌ 
ளத்தை அறிந்த எலி அதனுடன்‌ நட்புக்‌ கொள்ளச்‌ 
சம்மதித்தது. இரண்டும்‌ ஒன்றற்கொன்று. ஆகாரம்‌: 
கொடுத்துக்‌ கொண்டு அக்காட்டிலேயே இருந்தன... 


இங்ஙனம்‌ இருக்கும்‌ நாளையில்‌ ஒரு நாள்‌ காகம்‌. 
எலியின்‌ வக்கு வந்தது. தன்நண்பனை அழைத்து, 
“நண்பா, இக்காட்டில்‌ உணவு கிடைப்பது கடினமா 
யிருக்கிறது. நான்‌ என்‌ நண்பன்‌ மந்தரன்‌ என்னும்‌. 


55 


ஆமை வசிக்கும்‌ தடாகம்‌ உள்ள காட்டிற்குச்‌ செல்‌ 
லப்‌ போகிறேன்‌” என்றது. இரண்யகன்‌ தானும்‌ வரு 
வதாகச்சொல்லவே, இலகுபதன்‌ இரண்யகனை எடுத்‌ 
துக்கொண்டு மந்தரன்‌ வசிக்கும்‌ காட்டை அடைநீ 
தது. அங்கு இரண்யகனை மந்தரனுக்கு அறிமுகம்‌ 
செய்து வைத்தது. மந்தரனும்‌ எலியினிடம்‌ நட்புக்‌ 
கொள்ள விரும்பி நட்புக்‌ கொண்டது. 


அவை .. நட்புடன்‌ வாழ்ந்து வருங்‌ காலத்தில்‌ 
ஒரு நாள்‌ ஒரு மான்‌ பயந்து பயந்து மந்தரன்‌ இருக்‌ 
கும்‌ தடாகத்திற்கு வந்தது. மந்தரன்‌ அதனைநோக்கி 
“நீயார்‌? உனக்கு என்னவேண்டும்‌?? என்றுகேட்டது. 
அது,-என்‌ பெயர்‌ சித்திராங்கன்‌. நான்‌ வேடருக்கஞ்சி 
இங்கு வந்துள்ளேன்‌. நீ தான்‌ உதவவேண்டும்‌. 
என்றது. மந்தரன்‌ அதற்கு அடைக்கலம்‌ கொடுத்‌ 
தது. மானும்‌, காகம்‌, எலி, ஆமை ஆகியவற்றோடு 
நட்புப்‌ பூண்டு அவ்விடத்திலேயே வாழ்ந்து 
வந்தது. 

ஒரு நாள்‌ மான்‌ வழக்கம்போல்‌ மேயச்சென்றது. 
அந்திநேரம்‌ ஆகியும்‌ திரும்பவில்லை. இதனை அறிந்த 
பிற பிராணிகள்‌ நண்பனுக்கு என்ன நேர்ந்ததோ 
என வருந்தின. விடிந்ததும்‌ காகம்‌ பறந்து சென்று 
பலவிடங்களையும்‌ பார்த்தது. மான்‌ வேடன்வலையில்‌ 
அகப்பட்டுள்ளதைக்‌ கண்டது? மனம்‌ வருந்தியது; 
உடனே வந்து நண்பர்களிடத்துச்‌ சொல்ல, அவை 
மான்‌ அகப்பட்டுள்ள இடத்திற்கு விரைந்து சென்‌ 
றன. இரண்யகனை நோக்கி “வேடன்‌ வருவதற்கு 
முன்னால்‌ மான்‌ அகப்பட்டுள்ள வலையைக்‌ கத்தரித்‌ 
தி௫க: என்று மற்றவைவேண்டின. அது அங்ஙனமே 








9, குற்றாலம்‌ 

நம்‌ பாரதநாடு எழில்‌ மிகுந்த நாடு. இமயம்‌ 
முதல்‌ குமரி வரை அழகு மிக்க மலைகளும்‌ குன்று 
களும்‌ இந்நாட்டில்‌ நிறைந்துள்ளன. இயற்கைக்‌ 
காட்சிகள்‌ மிக்க நாடுகள்‌ பல கவின்‌ பெற்று விளங்‌ 
குகின்றன. என்றும்‌ வற்றாத ஆறுகள்‌ பல ஆருயிர்‌ 
ஓம்பி ஓடுகின்றன. இவையே பண்டைக்‌ காலத்து 
நம்‌ நாடு வந்த பிற நாட்டினரைக்‌ கவர்ந்தன; நம்‌ 
நாட்டிலேயே தங்கவும்‌ செய்தன. 

தென்‌ பாண்டி நாட்டில்‌ உள்ள மேற்குத்‌ 
தொடர்ச்சி மலை கண்களைக்‌ கவரும்‌ காட்சிகள்‌ பல 
வற்றைப்‌ பெற்று மிளிர்கின்றது. இத்தொடரில்‌ 
உள்ள ஒரு பகுதியே பொதியமலை. இது தற்கால 
முள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ இருநீது அத 
னைச்‌ சிறப்பிக்கின்றது. தமிழ்‌ முனி என்று போற்றப்‌ 
பெறும்‌ அகத்தியர்‌ வாழ்ந்த இடம்‌ பொதியமலை 
என்று நம்‌ நூல்கள்‌ பல சாற்றுகின்றன. அதனா 
லேயே இதற்கு அகத்திய மலை என்ற ஒரு பெயரும்‌ 
உண்டாயிற்று. இதனையே திருக்குற்றால மலை யென்‌ 
றும்‌ கூறுவர்‌. 

இத்திருக்குற்றாலம்‌ தென்காசி என்னும்‌ புகை 
வண்டித்‌ தொடர்‌ நிலையத்திலிருந்து மூன்று கல்‌ 
தொலைவில்‌ உள்ளது. அங்கிருந்து பல ஊர்திகளின்‌ 
உதவியால்‌ குற்றாலத்திற்குச்‌ செல்லலாம்‌. ஆனி 
ஆடி. மாதங்களைச்‌ சாரல்‌ காலம்‌ என்று செப்புவர்‌. 
இக்காலத்தில்‌ மக்கள்‌ இங்கு வந்து தங்குவர்‌. தங்கு 
வதற்கேற்ற மாளிகைகள்‌ பல இங்குள்ளன. மக்கள்‌ 
சேரும்‌ இடங்களில்‌ பல கடைகள்‌ காணப்படுவது 
'இயல்பே யல்லவா ? 





.... குற்றால மலையில்‌ பல அருவிகள்‌ இருக்கின்றன.. 
அவற்றுள்‌ கோவிலின்‌ பக்கலில்‌ விழும்‌ அருவியே 
அச்சமின்றி நீராடற்குரியது. அதனையே குற்றால நீர்‌ 
வீழ்ச்சி என்பர்‌. அங்கு நீராடற்கு வசதியாக இரும்புக்‌ 
கம்பிகளால்‌ பாதுகாப்புகள்‌ செய்யப்பட்டி ருக்‌ 
கின்றன. நீராடச்‌ செல்வோர்‌ தலையில்‌ நிரம்ப எண்‌ 
ணெய்‌ தேய்த்துக்‌ கொள்வர்‌. அருவி நீரின்‌ விரைவு 
தலை எண்ணெயைச்‌ சிகைக்காய்‌ இன்றியே போக்கி 
விடுகின்றது. 

திருக்குற்றுற மலையின்மேல்‌ ஏறிச்‌ சென்றால்‌ 
அருவி நீர்‌ பொங்கி விரிந்தெழும்‌ காட்சியைக்‌ காண 
_ லாம்‌. இது கண்கொள்ளாக்‌ காட்சியாகும்‌. இன்னும்‌ 
சிறிது தொலைவு சென்றால்‌ சண்பகாடவி என்ற அரு. 
வியைக்‌ காணலாம்‌. அங்கு ஒரு கோவில்‌ இருக்கிறது. 
அது சண்பகா தேவி அம்மன்‌ கோவில்‌. அகுா 
யடுத்துப்‌ பல சிறு சிறு குகைகளைக்‌ காணலாம்‌. பற்‌ 
றற்ற முனிவர்கள்‌. பரம்பொருளை நாடித்‌ தவமிருந்த 
தவச்சாலைகள்‌ அவையெனச்‌ சான்றோர்‌ சாற்றுகின்ற 
னர்‌. மேலும்‌ அத்தகைய குகைகளுள்‌ ஒன்றில்தான்‌ 
தமிழ்‌ தந்த முனிவன்‌ அகத்தியன்‌ வாழ்ந்ததாகச்‌ 
சொல்லுகின்றனர்‌. இக்காலத்திலும்‌ ஒரு சிலர்‌ 
அங்குச்சென்று தவம்‌ செய்து வருகின்றனராம்‌. 

இதற்கு மேலும்‌ மலைமேல்‌ செல்வோர்‌ தேன 
ரவி என்ற ஓர்‌ அருவியைக்‌ காணலாம்‌. இவையே 
யன்றிக்‌ குற்றால மலையில்‌ சிற்றருவி, ஐந்தருவி 
என்பன போன்ற பிற அருவிகளும்‌ இருக்கின்றன. 

இத்தகு நீர்‌ வளப்பமிக்க மலையில்‌ உள்ள காடு 
கள்‌ கைபுனைந்து இயற்றாக்‌ கவின்‌ பெற்று விளங்கு 





























11. இயேசு நாதர்‌ அறிவுரை 


இரண்டாயிரம்‌ ஆண்டுகட்கு. முன்‌ உலகில்‌ 
தோன்றிய பெரியார்‌ இயேசுநாதர்‌. அவர்‌ பிறந்த 
நாடு யூதேயா நாடு. ஒப்பற்ற அன்னை கன்னி 
மரியாள்‌ மணி வயிறு வாய்த்த தவத்தால்‌ இவர்‌ அவ 
தரித்தார்‌. சூசை என்னும்‌ தவசி அவரை வளர்த்துக்‌ 
காத்து வந்தார்‌. 

இயேசுநாதருக்குப்‌ பன்னிரண்டு வயதான 
பொழுதே அவர்‌ அறிவு, ஆற்றல்‌ பெற்றுவிளங்கினார்‌. 
ஒரு முறை அவர்‌ தம்முடன்‌ வந்த பெற்றோர்களையும்‌ 
மறந்து கோவிலில்‌ இருந்த வேத. சாத்திரிகளிடம்‌ 
பலவற்றைப்‌ பற்றி வினவிய வண்ணயிருந்தார்‌. அத 
னைக்‌ கண்ட பெற்றோர்‌ வியப்படைந்து அவரை 
அழைத்துச்‌ சென்றனர்‌. 

இயேசுநாதருக்கு முப்பது வயதாயிற்று. தம்‌ 
உள்ளத்தே தோன்றும்‌ உண்மைகளை யாவருக்கும்‌ 
எடுத்துரைக்கலாயினர்‌. பலர்‌ அவர்‌ பின்னே செல்‌ 
லுமிடங்களுக்‌ கெல்லாம்‌ செல்லலாயினர்‌. அவர்‌ 
செல்வாக்கு மிக உயர்ந்தது. அவரைக்‌ கடவுளின்‌ 
திருக்குமாரன்‌ என யாவரும்‌ போற்றலாயினர்‌. அவர்‌ 
பிணியுற்றவர்களிடத்துக்‌ கருணை பூண்டு அவர்‌ 
களுக்குப்‌ பலவகைகளில்‌ ஆறுதலளித்தார்‌. 

ஒரு நாள்‌ அவர்‌ பின்னால்‌ ஏராளமான மக்கள்‌ 
சென்றார்கள்‌. அவர்‌ அருகிலிருந்த மலைமீது ஏறினார்‌. 
அங்கு யாவருங்காண நின்ருர்‌. அவருடைய 
அணுகிய சீடர்கள்‌ அவருக்கருகில்‌ நின்றனர்‌. தம்‌ 
சீடர்களுக்கு அறிவுரை கூறுவதுபோல உலகின 
ருக்குக்‌ கூறலாயினர்‌. : 


210 


1. எளிமை வாழ்வு வாழ்பவன்‌ விண்ணுலக 
வாழ்வு பெறுவான்‌. இடருற்றோருக்கு இறைவன்‌ 
ஆறுதலளிப்பான்‌. பொறுமையாயிருப்போர்‌ பூவுலக 
வாழ்வைப்‌ பெறுவர்‌. அறத்தின்‌ வழி நடப்போர்‌ 
மனவமைதி பெற்று மகிழ்வர்‌. . பிறரிடம்‌ அருளுடை 
யவர்‌ கடவுளருளைப்‌.. பெற்றுய்வர்‌. தூய உள்ள 
முடையவர்‌ இறைவனைக்‌. காண்பர்‌. அமைதிக்‌ 





மலைமீது இயேசுநாதர்‌ சொற்பொழிவு 
குழைக்கும்‌ மக்கள்‌ ஆண்டவனது. மக்களாகக்‌ 
கருதப்படுவர்‌... அறத்தை அல்லலுற்றும்‌, நிலை நாட்‌ 
டுபவர்‌ வீடு பேற்றை அடைவர்‌. 

. ஐஇ, வாழ்க்கையில்‌ பின்பற்ற வேண்டியன ஒரு 
சில. மக்கள்‌ கொடுக்கும்‌ கொடை ஆரவாரத்திற்‌ 
கென இருத்தலாகாது. அது மறைபொருளாக 
இருத்தல்‌ வேண்டும்‌. இல்லையெனில்‌ அது பயனற்ற 
தூகி ஒழியும்‌. பிறரறியக்‌ கொடுத்த கொடை அப்‌ 
பொழுதே. புகழப்படுகின்றது. அதனால்‌ உடனே 
அதன்‌ பயனை அது அடைந்து விடுகிறது. ஆகை 


72 


யால்‌ வலக்கை செய்யும்‌ காரியம்‌ இடக்கைக்குத்‌ 
தெரியலாகாது:. இத்தகையகொடையையே கடவுள்‌ 
காண்கிறார்‌, செய்வனவற்றை . யாவரும்‌ .. அறியச்‌ 
செய்கிறார்‌. 


8. கடவுளைத்‌ துதிக்கும்‌ வழியையும்கூறுகிறார்‌. 
கடவுளைத்‌ துதிப்பவன்‌ யாவரும்‌ காணும்‌ வண்ணம்‌ 
பொது இடங்களில்‌ துதித்தல்‌ கூடாது. அங்ஙனம்‌ 
செய்பவர்‌ உளம்‌ பொருந்தத்‌ துதிப்பவர்களாகார்‌. 
அது பயனிலா வணக்கம்‌ ஆகும்‌, கடவுளின்‌ துதி 
பிறருக்குத்‌ தெரியாத மறைவிடத்தில்‌ செய்யப்பட 
வேண்டும்‌. அங்ஙனம்‌ செய்யப்படும்‌ துதியையே 
கடவுள்‌ விரும்பி, தான்‌ அளிப்பனவற்றை யாவரும்‌ 
அறிய நல்குவார்‌; துதிக்கும்போது பலவற்றைச்‌ 
சொல்லித்‌ துதித்தல்‌ வேண்டாம்‌; அளவற்ற நீண்ட 
சொற்கள்‌ நிரம்பிய துதி ஆண்டவனைக்‌ கவராது, 
அவர்‌ நமக்குத்‌ தேவையானதை அறிவார்‌; அதனை 
அருளத்‌ தயங்கார்‌. 


பின்னர்‌ இயேசு நாதர்‌ இறைவனை வணங்கித்‌ 
துதிக்கும்‌ சொற்களை யாவரும்‌ அறிய எடுத்துரைத்‌ 
தார்‌. -அங்ஙனம்‌ கூறிய வணக்கவுரை இன்றும்‌ 
கிறித்துவர்களால்‌ இயம்பப்பட்டு வருகின்றது. அவ்‌ 
வுரை சுருக்கமாகவும்‌, எளிதாகவும்‌ இருக்கிறது. 
இறைவன்‌ இயல்புகளை நன்கு எடுத்துரைக்கின்றது. 
ப இயேசு நாதர்‌ இங்ஙனம்‌ மறை உரைகளை மக்க 
ளுக்குச்‌ சென்ற இடங்களிலெல்லாம்‌ போதித்து 
வந்தார்‌. எளியவர்கள்‌, நோயுற்றோர்‌, குருடர்கள்‌ 
ஆகியோரைக்‌ குணப்படுத்தினார்‌. இதனால்‌ அவர்‌ 
மேல்‌ அழுக்காறு கொண்டவர்கள்‌ மேலும்‌ பொரு 





78 


மை கொள்ளலானார்கள்‌. அவர்கள்‌ யாவரும்‌ 
ஒன்று கூடி இயேசுநாதர்‌ மீது பல்வகைக்‌ குற்றங்‌ 
களைச்‌ சாட்டினர்‌. 


பொருமைக்காரர்‌ சூழ்ச்சி பலித்தது. இயேசு 
வைப்‌ பலபட நிந்தித்தனர்‌. அவருடலுக்கு அவர்‌ 
கள்‌ இயற்றிய துன்பம்‌ அளவிட்டுச்‌ சொல்லுதற் 
கரிது. இறுதியில்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டார்‌. 
மறுநாள்‌ காலையில்‌ அவருடலைப்‌ பட்டுத்துணியால்‌ 
மூடி அடக்கம்‌ செய்தனர்‌, 


இயேசுநாதர்‌ மூன்று நாட்கள்‌ சென்ற பிறகு 
உயிர்பெற்‌ றெழுந்தனர்‌. யாவரும்‌ வியப்புற்றனர்‌. 
அவர்‌ கடவுளது திருக்குமாரனே எனப்‌ பலரும்‌ நம்பி 
வணங்கினர்‌. அவர்‌ யாவருக்கும்‌ ஆசியளித்து 
அறிவுரை கூறினர்‌. கடைசியாக அவர்‌ தம்‌ சீடரை 
யழைத்து, தாம்‌ அதுகாறும்‌ அவர்களுக்குக்‌ கூறி 
வந்தனவற்றை உலகமெங்கும்‌ பரப்ப வேண்டு 
மென்று கட்டளையிட்டார்‌. சீடர்கள்‌ வாழையடி 
வாழையாக வளர்ந்து, இயேசு நாதரின்‌ இன்னுரை 
களை எல்லாவிடங்களிலும்‌ பரப்பி வருகின்றனர்‌. 

இன்றும்‌ இயேசு நாதரின்‌ சீடர்கள்‌ தன்னல 
மற்று மக்கட்குத்‌ தொண்டு செய்வதை அறியார்‌ 
பார்‌? ்‌ 


அருஞ்சொற்கள்‌ 
ஆண்டுகள்‌ வியப்பு அமர்ந்தார்‌ மனவமைதி 
ஒப்பற்ற செல்வாக்கு அணுகிய வீடுபேறு 
மணிவயிறு பிணியுற்ற எளிமை ஆரவாரம்‌ 
தவசி கருணைபூண்டு விண்ணுலகு மறைபொருள்‌ 


வினவிய ஆறுதல்‌ இடருற்றோர்‌. ஒழியும்‌ 








12. காளமேகப்‌ புலவர்‌ 


கும்பகோணத்திற்கருகில்‌ நந்திக்கிராமம்‌ என்று 
ஒரு சிற்றூர்‌ உள்ளது. அவ்வூரில்‌ வைணவ வேதி 
யர்‌ குலத்தில்‌ காளமேகப்‌ புலவர்‌ பிறந்தார்‌. இவருக்‌ 
குப்‌ பெற்றோர்‌ இட்ட பெயர்‌ வரதன்‌ என்பது. _இள 
மையில்‌ கல்வி கற்கும்‌ வாய்ப்பைப்‌ பெறாமையால்‌ 
இவர்‌ அட்டில்‌ தொழில்‌ பயின்று திருவரங்கம்‌ 
சென்று சமையல்‌ தொழிலை மேற்கொண்டார்‌. 

இவர்‌ . திருவானைக்காவினைச்‌ சேர்ந்த மோக 
னாங்கி என்பவளை மனைவியாகக்‌ கொண்டு திருவரங்‌ 
கத்தை விட்டுத்‌ திருவானைக்கா வந்து கோவில்‌ 
மடைத்‌ தொழிலில்‌ ஈடுபட்டிருந்தார்‌. பின்னர்‌ இவர்‌ 
புலமை பெற்று, முதன்‌ முதலில்‌ “திருவானைக்கா 
உலா? என்ற நூலைப்‌ பாடினார்‌. விரைந்து கவிபாடு 
வதில்‌ வல்லமை பெற்றபடியால்‌ செந்தமிழ்‌ நாடு 
முழுதும்‌ சுற்றித்‌ திரியலாயினர்‌. எண்ணிறந்த 
கவிகளை இயற்றலாயினார்‌. இவரது புகழ்‌ தமிழ்‌ 
நாடெங்கும்‌ பரவியது. இசை, வசை ஆகிய இரு 
வகைத்‌ தன்மைகளை இவரது பாடல்கள்‌ பெற்றிருப்‌ 
பினும்‌ இவரை *4வசைபாடக்‌ காளமேகம்‌? என்றே 
யாவரும்‌ கூறி வந்தனர்‌. இவரது பாக்கள்‌ நயம்‌ 
மிக்கவை. 

காளமேகப்புலவர்‌ புகழ்‌ பெ ற்று வருங்காலையில்‌, 
திருமலைராயன்‌ பட்டினம்‌ என்னும்‌ ஊரைத்‌ திருமலை 
ராயன்‌ என்ற மன்னன்‌ ஆண்டு வ நீதான்‌. அவன்‌ 
அவையில்‌ அதிமதுரக்கவி என்ற புலவன்‌ ஒருவன்‌ 
இருந்தான்‌. அவனுக்குக்‌ கீழ்ப்‌ பல புலவர்கள்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ யாவரும்‌ செருக்கே உரு 


8 


வானவர்கள்‌. தங்களுக்கு ஒப்பாரும்‌ மிக்காரும்‌: 
இல்லை என்ற அகந்தை அவர்களிடம்‌ இருந்தது.. 
பிற புலவர்களை இகழ்நீ்தவண்ணம்‌ இருநீதனர்‌.. 
அரசனும்‌ அவர்கள்‌ பக்கமே சார்ந்து இருந்தனன்‌. 
இச்செய்தியை யறிந்த காளமேகம்‌ திருமலைராயன்‌ 
பட்டினம்‌ சென்றார்‌. . 

காளமேகப்‌ புலவர்‌ அவ்வூரினுள்‌ நுழைந்த. 
காலை அதிமதுரக்கவி மிகவும்‌ ஆரவாரத்துடன்‌ 
அரசனவைக்குச்‌ சென்று கொண்டி ருந்தான்‌. பூலவர்‌ 
அவனை உற்று நோக்க, அக்கூட்டத்தில்‌ செல்லும்‌ 
கட்டியங்கூறுவோன்‌ *அதிமதுரக்‌ கவிராயசிங்கம்‌: 
பராக்‌” என்று கூறுதலைக்‌ காளமேகப்‌ புலவரிடம்‌: 
கூறினான்‌. அவர்‌ “இவனிடம்‌ அப்படி என்ன இருக்‌. 
கிறது. மருந்து வகையில்‌ ஒன்றான அதிமதுரத்‌ 
தைப்‌ பாடினாலும்‌ பயன்‌ உண்டு: என்று பொருள்பட 
ஒரு பாடலைப்‌ பாடினார்‌. இதனைக்‌ கேட்ட அதி 
மதுரக்கவி வெகுண்டு அவரைத்‌ தண்டிக்கும்‌ எண்‌ 
ணத்துடன்‌ அரசவை சென்றான்‌. அவைக்குச்‌ 
சென்றதும்‌ தன்‌ ஆளையனுப்பிக்‌ காளமேகம்‌ தங்கி 
இருக்கும்‌ கடைக்குச்‌ சென்று அரையணுவிற்கு. 
மேகம்‌ பசு இரத்தினம்‌ வாங்கிவரக்‌ கூறி அனுப்பினான்‌. 
அவன்‌ கடையில்‌ வநீது கேட்க, கடைக்காரன்‌ ஒன்‌ 
றும்‌ தெரியாமல்‌ விழித்தான்‌. காளமேகப்‌ புலவர்‌ 
“காராமணி? (கார்‌.-ஆ* மணி) கொடுத்தனுப்பச்‌ 
சொன்னார்‌. அவனும்‌ அதைப்‌ பெற்றுச்‌ சென்று 
அதிமதுரக்‌ கவியிடம்‌ அளித்தா ன்‌. 

அதிமதுரக்கவி காளமேகத்தின்‌ புலமையை 
ஒருவாறு அறிந்து அவன்‌ யார்‌ என்பதை அறிந்து 
வர ஓராளை அனுப்பினான்‌. அவன்‌ காளமேகத்‌. 





19 


தங்களைக்‌ “குரங்கு? என்னும்‌ பொருளில்‌ வைத்துப்‌ 
பாடியதைக்‌ . கண்ட .புலவர்கள்‌ சீற்ற முற்றனர்‌. 
காளமேகத்தை இழிவுபடுத்தித்‌ துரத்த எண்ணினர்‌. 


உடனே அதிமதுரக்கவி காளமேகத்தை 
நோக்கி “அரிகண்டம்‌ பாடுவாயா?” என்று கேட்‌ 
டான்‌. அது எப்படி என்றார்‌ காளமேகம்‌. பாடும்‌ 
புலவன்‌ கழுத்தில்‌ கத்தி கட்டிக்கொள்ள வேண்டும்‌. 
மற்றோர்‌ கருத்துப்படி பாட வேண்டும்‌. 
இல்லையேல்‌ கத்தியால்‌ வெட்டுண்டு இறக்க வேண்‌ 
டும்‌. இதுவே அரிகண்டம்‌: என்றான்‌ அதி 
மதுரக்கவி. 


உடனே காளமேகப்‌ புலவர்‌ ₹* இது எளிது. 
உமக்கு “ யமகண்டம்‌ *? பாடவருமா ?? என்றார்‌. 
யமகண்டம்‌ என்றால்‌ என்ன என்றான்‌ அதிமதுரம்‌. 
உடனே புலவர்‌ “பதினாறடி நீளம்‌ பதினாறடி 
அகலம்‌ பதினாறடி ஆழம்‌ உள்ள குழி வெட்ட 
வேண்டும்‌. நான்கு மூலைகளிலும்‌ பதினாறடி இரும்‌ 
புத்‌ தூண்கள்‌ நிறுத்த வேண்டும்‌. கம்பத்தின்‌ 
மேல்‌ நான்கு சட்டங்களும்‌ இடையில்‌ ஒரு சட்ட 
மும்‌ இருக்க வேண்டும்‌. நடுச்‌ சட்டத்தில்‌ ஓர்‌ உறி 
கட்ட வேண்டும்‌. குழிக்குள்‌ கட்டையிட்டு நெருப்பு 
மூட்ட வேண்டும்‌. நெருப்பு மேல்‌ ஓராள்‌ உயரமுள்ள 
இரும்புக்‌ கொப்பரையில்‌ எண்ணெயிட்டுக்‌ கொதிக்‌ 
கச்‌ செய்ய வேண்டும்‌. கம்பத்திற்‌ கொன்றாக 
நான்கு மதயானைகளைக்‌ கட்ட வேண்டும்‌. யானை 
களின்‌ துதிக்கைகளில்‌ இணைக்கப்பட்ட சங்கிலியில்‌ 
கோத்து எட்டுக்‌ கத்திகளைக்‌ கழுத்தில்‌ நான்கும்‌ 
அரையில்‌ நான்குமாகக்‌ கட்டிக்‌ கொள்ள வேண்‌ 


































































































